GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
TR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 2 . 40 Paise . 


ENT OF 


MIL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EGOVER 


LNADU 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


4 LONET 


RIUMPHS 


No . 52 ] 


CHENNAI, WEDNESDAY , DECEMBER 25 , 2019 

Margazhi 9 , Vikari, Thiruvalluvar Aandu - 2050 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 

CONTENTS 


Pages. 


Pages. 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Tribunal for Adjudication .. 
Labour Courts for Adjudication 


936 - 938 
938 -940 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
Indian Stamp Act. — Provisions for the 

consolidation of Duty Chargeable in respect 
of issue of Insurance Policies by the 
New India Assurance company Limited , 
Divisional Office , Chennai - 17 for certain 

period .. .. .. .. 
Provisions for the Consolidation of Duty 

Chargeable in respect of issue of Insurance 
Policies by the Life Insurance Corporation 
of India , Divisional Office , Vellore for certain 
period .. 


936 


936 


[935 ] 


D . T.P. — 11 -2 (52)— 1 


936 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

கோவை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
DEPARTMENT 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை எழுவினாவுடன் தொழிற் தீர்ப்பாயத்தின் 
Notifications under the Indian Stamp Act. 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
Provisions for the Consolidation of Duty Chargeable 
in respect of issue of Insurance Policies by the 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(C ) பிரிவின் 
New India Assurance company Limited, Divisional 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
Office , Chennai- 17 for certain period under the Act . 

கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறை , 

எழுவினாவுடன் சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 
[G . O . (Rt.) No. 659, Commercial Taxes and Registration (J1), 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
28th November 2019 , கார்த்திகை 12 , விகாரி , 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருவள்ளுவர் ஆண்டு-2050. ) 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
No.11 (2 )/CTR / 988 /2019. — In exercise of the powers 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை தொழிற் தீர்ப்பாயத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
conferred by clause (b ) of sub -section (1 ) of Section 9 of the 
Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the Governor 

இணைப்பு 
of Tamil Nadu hereby provides for the consolidation of duty 

எழுவினா 
of Rs .50 ,000/- ( Rupees Fifty Thousand only ) chargeable 

பிரிக்கால் நிர்வாகம் , தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு 
under the said Act in respect of issue of insurance policies 

01 - 01 - 2012 முதல் 31 - 5 - 2012 வரை மாதம் ஒன்றுக்கு ரூ .1500/ 
by the New India Assurance Company Limited , Divisional 

வீதம் சம்பள உயர்வு மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத 
Office , Chennai - 17 for the period from 01- 11 -2019 to 

தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட நல்லிணக்க தொகையான 
30 - 04 - 2020 . 

ரூபாய் .6 ,750 / - ஐ மனுதாரர் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் 

வழங்குமாறு கோரும் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
Provisions for the Consolidation of Duty Chargeable 
in respect of issue of Insurance Policies by the Life 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
Insurance Corporation of India , Divisional Office, 

S . N .Y . ஆட்டோடெக் பிரைவேட் லிமிடெட் , 
Vellore for certain period under the Act. 

இருங்காட்டுக்கோட்டை . 
[G .O . (Rt.) No. 667, Commercial Taxes and Registration ( 11), [ அரசாணை ( டி ) எண் 696 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
6th December 2019 , கார்த்திகை 20 , விகாரி , 

( அ2) த் துறை, 29 நவம்பர் 2019, கார்த்திகை 13 , விகாரி , 
திருவள்ளுவர் ஆண்டு -2050.) 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050 .) 

No.II(2 )/LE/ 991/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
No. II ( 2 )/CTR / 989/2019 . - In exercise of the powers 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 
conferred by clause (b ) of sub -section (1) of Section 9 இருங்காட்டுக்கோட்டையில் இயங்கி வரும் S .N . Y . ஆட்டோடெக் 
of the Indian Stamp Act , 1899 ( Central Act || of 1899) , பிரைவேட் லிமிடெட் , என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட 
the Governor of Tamil Nadu hereby provides for the தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
consolidation of duty of Rs. 80 ,00 , 000 /- (Rupees Eighty lakh 

akh தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
only ) chargeable under the said Act in respect of issue of மேற்சொன்ன தகராறில் , கோரிக்கை எண்க ள் 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 9 , 
insurance policies by the Life Insurance Corporation of India, 10 , 14 , 15 , 16 , 17 , 18 , 20 , 21 மற்றும் 29 ஆகியவற்றை , சென்னை 
Divisional Office , Vellore for the period from 01 - 01 -2020 to தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
30 - 06 - 2020 . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
C . SEKAR , 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
Deputy Secretary to Government. 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 

தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
Disputes between Workmen and Managements referred to 

இதனால் ஆணையிடுகிறார் . 
Industrial Tribunal for Adjudication . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
பிரிக்கால் லிமிடெட் , கோவை . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
[ அரசாணை ( டி ) எண் 683 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( 41) த் துறை, 27 நவம்பர் 2019 , கார்த்திகை 11, விகாரி , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 
No.II(2 )/LE / 990/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினாக்கள் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , பிரிக்கால் லிமிடெட் , (1) கோரிக்கை எண் .2 ( அடிப்படைச் சம்பளம் ) 
கோவை என்ற நிர்வாகத்திற்கும் கோவை மாவட்ட பிரிக்கால் 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் தற்போது வழங்கப்பட்டு 
தொழிலாளர்கள் ஒற்றுமைச் சங்கம் (பதிவு எண் 1383 / 2011 கோவை ) வரும் அடிப்படை ஊதியத்துடன் கூடுதலாக ரூ .5 , 000 / 


Dec . 25 , 2019] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


937 


த ( 

தோகை எண் . 


சேர்த்து வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை ரூ. 150/ - இரவு பணிக்காலப்படியாக வழங்கப்பட வேண்டும் என்ற 
நியாயமானதுதானா ? 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
(2 ) கோரிக்கை எண் . 3 (நிலையான பஞ்சப்படி ) 

( 9) கோரிக்கை எண் . 14 ( வெப்பப்படி ) 
நுகர்வோர் விலைவாசி குறியீட்டின் அடிப்படையில் தொழிலக அனைத்து தொழிலாளர்களுக்கும் இதுவரை வழங்கப்படாத 
தொழிலாளர்கள் அடிப்படை ஆண்டு 2001 - ஐ அடிப்படையாக வெப்பப்படியாக மாதம்தோறும் ரூ . 500 / - வழங்குமாறு கோரும் 
கொண்டு முதல் 100 புள்ளிகளை சமநிலைப்படுத்தி மாதம் ரூ. 3, 000/ - தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
நிலையான பஞ்சப்படியாக வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானது தானா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

( 10) கோரிக்கை எண் . 15 ( மழை கோட் ) 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் மழை கோட் இனி வழங்கப்பட 
( 3) கோரிக்கை எண் . 4 (மாறுகின்ற பஞ்சப்படி ) 

வேண்டும் என்றும் , மேலும் இது மழைக்காலங்களில் பயன்படும் 
நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் தொழிலக வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் வழங்கப்பட 
தொழிலாளர்கள் அடிப்படை ஆண்டு 2001 - ஐ அடிப்படையாக வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கொண்டு முதல் 100 புள்ளிகளை சமநிலைப்படுத்தி அதற்கு மேல் நியாயமானது தானா ? 
உயர்ந்து வரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் ரூ . 10/ - ஆக கணக்கிட்டு 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
மாறுகின்ற பஞ்சப்படியாக மாதம் , மாதம் வழங்கிட கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 

( 11 ) கோரிக்கை எண் . 16 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

(தேங்காய் எண்ணெய் , பூஸ்ட் மற்றும் குளியல் சோப்பு & 

துணி துவைக்கும் பவுடர் ) 
(4 ) கோரிக்கை எண் . 5 ( வீட்டு வாடகைப் படி ) 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேங்காய் எண்ணெய் 
தொழிலாளர்களுக்கு ரூ . 3600/ - முதல் ரூ. 8750/ - என 

மாதம் அரை லிட்டரும் , பூஸ்ட் மாதம் ஒரு கிலோவாகவும் , 
வெவ்வேறு விதமாக வழங்கப்பட்டு வரும் வீட்டு வாடகைப்படியினை 

4 ஹமாம் சோப்பும் , அரை கிலோ சர்ப் எக்ஸலும் (துணி துவைக்கும் 
ரூ . 10 , 000/ - என அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமப்படுத்தி 

பவுடர் ) மாதந்தோறும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் 
வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
நியாயமானது தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
(5 ) கோரிக்கை எண் . 6 (பயணப்படி ) 

( 12 ) கோரிக்கை எண் . 17 (ஊக்க ஊதியம் ) 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் தற்போது வழங்கப்படாத 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்தால் ஆண்டுக்கு 
பயணப்படியை ரூ . 2000/ - என அனைத்து தொழிலாளர்களுக்கும் 

ஒருமுறை வழங்கப்பட்டு வரும் ஊக்க ஊதியம் ( Bonus ) 
வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

ஆண்டுதோறும் தீபாவளிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக லாபத்தின் 
நியாயமானது தானா ? 

அடிப்படையில் உச்சவரம்பு இல்லாமல் அதிகபட்சமாக 20 சதவிகிதம் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானது தானா ? 
( 6 ) கோரிக்கை எண் . 7 (சர்வீஸ் வெயிட்டேஜ்) 
3 வருடங்களுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
தொழிலாளர்களுக்கும் சர்வீஸ் வெயிட்டேஜாக , சர்வீஸ் 

சர்வீஸ் வெயிட்டேஜாக , சர்வீஸ் (13 ) கோரிக்கை எண் . 18 (டவல் ) 
அடிப்படையில் வருடங்களை கணக்கிட்டு ஆண்டு ஒன்றுக்கு 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் பாம்பே டையிங் ப்ளோரா 
ரூ . 500/ - வீதம் வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் 

இரண்டு பெரிய டர்கி டவல் ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கப்பட 
கோரிக்கை நியாயமானது தானா ? 

வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

நியாயமானது தானா ? 
( 7 ) கோரிக்கை எண் . 9 ( சலவைப்படி மற்றும் சீருடை பராமரிப்பு ) ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
அனைத்து 

தொழிலாளர்களுக்கும் வெவ்வேறு (14 ) கோரிக்கை எண் . 20 (சீருடை ) 
விதமாக வழங்கும் ரூ .500/ - முதல் 750/ - வரை என்று 

தற்போது வழங்கப்படும் 2 ஷர்ட் என்ற நடைமுறையை மாற்றி 
வழங்கப்படும் சலவைப்படி மற்றும் சீருடை பராமரிப்பு 

4 ஷர்ட் , 4 பேண்ட் ஆக அனைத்து தொழிலாளர்களுக்கும் 
தொகையினை மாதந்தோறும் ரூ.1000 / - என சமநிலைப்படுத்தி 

வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 
வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது 

கோரிக்கை நியாயமானது தானா ? 
தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
( 8 ) கோரிக்கை எண் . 10 (பணிக்காலப் படி ) 

(15 ) கோரிக்கை எண் . 21 (பாதுகாப்பு காலணி ) 
இரண்டாவது ஷிப்டில் பணிபுரியம் தொழிலாளர்களுக்கு 

தற்போது வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு காலணியை மாற்றி 
தற்போது வழங்கப்படாத இரண்டாவது பணிக்காலப்படி 

லிபர்ட்டி வாரியர் போன்ற தரமான 2 காலணியும் , 3 செட் ஷாக்ஸும் 
( B - Shift ) ரூ . 50 /- ம் , இரவு பணிக்காலப்படியாக ( C - Shift )- ல் பணி 

அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று 
புரியும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிட்ட 

கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 
சதவீதத்தின் அடிப்படையில் ரூ .80/ - முதல் ரூ .110/ - வரை என்பதை 
வரைமுறைப்படுத்தி அனைவருக்கும் சமமாக நாள் ஒன்றுக்கு ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 


938 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


எண் 629, பெர் 2019, ஐ2050.) 


( 16 ) கோரிக்கை எண் . 29 (மருத்துவப் படி ) 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாதம் ரூ.1, 000 / 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
மருத்துவப்படியாக வழங்குமாறு கோரும் தொழிற்சங்கத்தின் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறில் , கோரிக்கை 
கோரிக்கை நியாயமானது தானா ? 

எண் 1 , 2 மற்றும் 5 ஆகியவற்றை கோயம்புத்தூர் தொழிலாளர் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆணையிடுகிறார் . 
Disputes between Workmen and Managements Referred மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
to Labour Courts for Adjudication . 

10(2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
லிமிடெட் , மதுரை . 

கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 629 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( பி2) த் துறை, 4 நவம்பர் 2019 , ஐப்பசி 18 , விகாரி , 

எழுவினா 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

கோரிக்கை எண் . 1 
No.II(2 )/LE/ 992/ 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

தற்போது உள்ள மாறுபட்ட அகவிலைப்படி முறையினை 

(VDA ) மாற்றி , ஊதியத்தில் உயரும்படியான அகவிலைப்படி 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் , மதுரை என்ற 

முறை (Formula ) வகுக்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
நிர்வாகத்திற்கும் , அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர் 

கோரிக்கை நியாயமானது தானா ? 
சங்கம் , ( CITU ) , மதுரை என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது கோரிக்கை எண் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

01. 04. 2004 - ல் 201 - ஆக இருந்த தொழிலாளர்களின் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் எண்ணிக்கையை நிர்வாகம் 171 ஆக குறைத்துள்ளது சட்ட 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

விரோதமானது என்பதால் , 01 - 04 - 2004 - ல் இருந்த நிரந்தரத் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

தொழிலாளர்களின் எண்ணிக்கையான 201 - ஐ மீட்டளிக்க 

( Restore ) வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , மதுரை 

நியாயமானது தானா ? 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் . 5 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நிரந்தரத் தொழிலாளர்கள் செய்து வந்த 36 பதவிகளில் [( 1) Bone 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , மதுரை charging - 5 ( 2 ) Lime Slacking - 5 ( 3 ) DCP - 9 (4 ) VAT Level - 1 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

( 5 ) Sledge Filter Unit - 9 (6 ) Drier - 7 ] தற்செயல் தொழிலாளர்களை 

ஈடுபடுத்தாமல் நிரந்தரத் தொழிலாளர்களை நியமிக்க வேண்டும் 
இணைப்பு 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
எழுவினா 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நிர்வாகம் மற்றும் தொழிற் சங்கம் இடையே ஏற்படுத்தப்பட்ட 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) 
28 - 09 - 1995 நாளிட்ட 12 ( 3) ஒப்பந்தத்திற்கு மாறாக 

கோவை . 
திரு . S . தங்கசாமி (பணி எண் CR . 6878) , நடத்துநரிடமிருந்து 
நிர்வாகத்தால் பெறப்பட்ட ரூ.4 ,000/ - ஐ திரும்ப வழங்க வேண்டும் 

[ அரசாணை ( டி ) எண் 684 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( 41) த் துறை, 27 நவம்பர் 2019 , கார்த்திகை 11 , விகாரி , 
என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

திருவள்ளுவர் ஆண்டு - 2050.] 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

No.II(2 )/LE/ 994/ 2019 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஸ்டெர்லிங் பயோடெக் லிட் ., நீலகிரி மாவட்டம் . குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
[ அரசாணை (டி ) எண் 643 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) கோவை என்ற 
( டி2) த் துறை , 8 நவம்பர் 2019, ஐப்பசி 22 , விகாரி , 

நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

சீருடை பணியாளர் தொழிற் சங்கம் , கோவை என்ற தொழிற் 
No.l|( 2 )/LE/ 993/ 2019. -- இந்த ஆணையின் இணைப்பில் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , ஸ்டெர்லிங் பயோடெக் கருதுவதாலும் ; 
லிட் ., நீலகிரி மாவட்டம் என்ற நிர்வாகத்திற்கும் ஸ்டெர்லிங் 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
பயோடெக் தொழிலாளர் சங்கம் , நீலகிரி மாவட்டம் என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அரசு கருதுவதாலும் ; 

அவர்கள் கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண் . 1 , 2 மற்றும் 5 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
ஆகியவற்றை தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 


Dec. 25 , 2019] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


939 


தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறை , கோயம்புத்தூர் காரணைப்புதுச்சேரி கிராமத்தில் இயங்கி வரும் பெர்ஃபெட்டி 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் வான்மேலா இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

பெர்ஃபெட்டி வான் மேலா தொழிலாளர் மையம் என்ற 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அரசு கருதுவதாலும் ; 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட மேற்சொன்ன தகராறை காஞ்சிபுரம் , தொழிளாளர் நீதிமன்றத் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
எழுவினா 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
திரு . S . சசிகுமார் ( ப. எண் . RD 3450 ) சேம் ஓட்டுனருக்கு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் 
நிர்வாகம் பிறப்பித்த 31 - 08 - 2017 நாளிட்ட உத்தரவுப்படி சேம் 

தொழிளாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
ஓட்டுனர் பதவி காலத்தை 2 வருடங்களுக்கு நீட்டிப்பு செய்ததை 

இதனால் ஆணையிடுகிறார் . 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
நியாயமானது தானா ? 

10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 

காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 691 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( 41) த் துறை , 27 நவம்பர் 2019, கார்த்திகை 11 , விகாரி , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

எழுவினா 
No.II(2)/LE /995/2019. - இந்த ஆணையின் இணைப்பில் நிர்வாகத்தால் பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு திரு . R . மரிய ஆரோக்கிய பிராங்கிலின் என்பவருக்கு மீண்டும் 
போக்குவரத்துக் கழகம் (கோவை கோட்டம் ) , கோவை 

தொடர் சர்வீஸுடன் வேலையும் , வேலையிழந்த நாட்களுக்கு 

முழு ஊதியமும் கிடைக்க ஆவன செய்யக் கோரும் 
என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 
கழக சீருடை பணியாளர் தொழிற் சங்கம் , கோவை என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
என்று அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

லிமிடெட் , ஈரோடு . 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் [ அரசாணை ( டி ) எண் 709, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
அவர்கள் கருதுவதாலும் ; 

( 91) த் துறை , 3 டிசம்பர் 2019, கார்த்திகை 17 , விகாரி , 

திருவள்ளுவர் ஆண்டு -2050 .) 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV/1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் No.II (2)/LE/ 997/2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , குறிப்பிட்ப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறை , கோயம்புத்தூர் போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் , ஈரோடு என்ற 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தேசிய 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

முற்போக்கு தொழிலாளர்கள் சங்கம் , ஈரோடு என்ற தொழிற் 

சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

கருதுவதாலும் ; 
10( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை எண் . 3 , 4 மற்றும் 5 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . ஆகியவற்றை சேலம் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
இணைப்பு 

கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
திரு . R . குழந்தைவேலு (ப. எண் . C 22642 ) ஓட்டுனருக்கு 
நிர்வாகம் பிறப்பித்த 20 - 10 - 2016 நாளிட்ட உத்தரவுப்படி வருடாந்திர 

( மத்திய சட்டம் XIV/1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
ஊதிய உயர்வை ஒருவருட காலத்திற்கு பின்தொடர்ச்சியுடன் தள்ளி 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வைத்ததை இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறில் கோரிக்கை 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 

எண் . 3 , 4 மற்றும் 5 ஆகியவற்றை சேலம் தொழிலாளர் 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

ஆணையிடுகிறார் . 
பெர்ஃபெட்டி வான்மேலா இந்தியா பிரைவேட் லிமிடெட் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 702 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

10( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
( அ2) த் துறை, 2 டிசம்பர் 2019 , கார்த்திகை 16 , விகாரி , 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , சேலம் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2050.) 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No.II (2 )/LE / 996 / 2019. - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , காஞ்சிபுரம் மாவட்டம் , 


940 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பு 

நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
எழுவினா 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
கோரிக்கை எண் . 3 

கோரிக்கை எண் . 5 
திரு . எம் . கே . வெங்கடாசலபதி , நடத்துனருக்கு (பணி எண் . திரு . எம் . கே . வெங்கடாசலபதி , நடத்துனருக்கு 
C40465 ) 23/03/2009 நாளிட்ட உத்தரவுப்படி பணி நிரந்தரம் (பணி எண் . C40465 ) தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்ட 
செய்வதை ஒரு வருடம் தள்ளி வைத்து உத்தரவிடப்பட்டுள்ளதை நாட்களான 24 - 02 - 2014 முதல் 03 - 03 - 2014 முடிய உள்ள நாட்களை 
மேல்முறையீடு செய்ததன் பேரில் மேல்முறையீட்டில் பணி நிரந்தரம் 

தண்டனையாக கருதி நிர்வாகம் வழங்கிய 14 - 04 - 2014 நாளிட்ட 
செய்வதை 6 மாதங்கள் தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 

தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
11 - 08 - 2009 நாளிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென்ற 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

முகமது நசிமுத்தின் , 
கோரிக்கை எண் . 4 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
திரு . எம் . கே . வெங்கடாசலபதி , நடத்துனருக்கு ( பணி 
எண் . C40465 ) ஊதிய உயர்வை மூன்று மாதங்களுக்கு பின் 
தொடர்ச்சியின்றி தள்ளி வைத்து நிர்வாகம் வழங்கிய 31. 03 .2011 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


